தமிழ்நாடு அரசு 

2018 


[ Regd . No . TN/ CCN/ 467/ 2012- 14 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
(விலை: ரூ . 2 .40 காசு . 


தமிக 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


கோ 


வாய்பை 


மையே 


ய வெல்லு 


" ல்லும் 


எண் 20] 


சென்னை , புதன்கிழமை , மே 16 , 2018 
வைகாசி 2 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049 


பகுதி VI - பிரிவு 1 இன் இணைப்பு 


துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975 - ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் (தமிழ்நாடு சட்டம் 27 /1975 ) பிரிவு 44(3)- ன்கீழ் செயல்படாத சங்கங்களை 

சங்கப்பதிவேட்டிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

( கடித எண் 4092/ இ /2012 ) 
தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் 1975 பிரிவு 16(3)(பி ) - ன்படி மாவட்டப் பதிவாளர் அலுவலகத்தில் கோர்வை செய்ய வேண்டிய 
ஆண்டறிக்கைகளை தொடர்ந்து ஐந்து நிதியாண்டுகளுக்கு மேல் கோர்வைக்கு தாக்கல் செய்யாத கீழ்கண்ட சங்கங்கள் செயல்படாத 
சங்கங்கள் என கருதி பதிவேட்டிலிருந்து நீக்கம் செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது . அதன்படி சங்கங்களின் பதிவுச் சட்டம் பிரிவு 44(3) - ன்படி 
தமிழ்நாடு அரசிதழில் பிரசுரமாகும் நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் சங்கங்கள் செயல்படுவதை உறுதிப்படுத்தும் அறிவிக்கைகள் , 
ஆதாரங்கள் சமர்ப்பிக்கத் தவறினால் இச்சங்கங்கள் செயல்படாத சங்கங்களாக கருதி சங்கங்களின் பெயர்கள் சங்கப் பதிவேட்டிலிருந்து 
நீக்கப்படும் என அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் 

(2 ) 
255 / 1977 


The Tamil Nadu Islamic Welfare Association No. 130 , Broadway , Chennai - 600 001 . 


134 /1984 


147/ 1987 


01/1988 


18 / 1991 


ராயபுரம் யூத் அசோசியேஷன் 55 , பி . வி . கோவில் தெரு, ராயபுரம் , சென்னை - 600 013 . 
Royapuram Youth Centre No.40 , Matha Church Street, Royapuram , Chennai-600 013. 
Anjuman - E - Mohamedhi Plot No . 36 - 37 , Janakiraman Reddy Colony , Konnur, Chennai- 600 049 . 
புதிய எம் .ஜி . ஆர் நகர் குடிசை வாழ்வோர் முன்னேற்ற சங்கம் காமராஜர் சாலை , மணலி 
தமிழ்நாடு தமிழ் ஜெயின்ட் சேவா சங்கம் 1/ 526 , Mogappair West , Chennai - 600 050 . 
The Madras Satsangis Social and Welfare Society No. 135 , Angappa Naicken Street , Chennai 

600 001 . 
சாய்ஸ் ஷெல்டர்ஸ் ப்ளாட் ஓனர்ஸ் வெல்பேர் அசோசியேஷன் எண் . 31 , மீனாம்பாள் சாலை , கவியரசு 

கண்ண தாசன் நகர் , சென்னை - 600 018 . 


212 / 1993 


354 / 1994 


183/1996 


[ 1 ] 


DTP - VI-1(T-Sup.)(20)- 1 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


( 3 ) 
தென்னிந்திய சிலம்பக்கலை பயிற்சிக்கூடம் 26/36 , கென்னடி வீதி , ஜி . கே .எம் . காலனி, சென்னை - 600 082 . 


03/ 1997 


215 /1998 


தமிழ்நாடு மக்கள் உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் எண் . 15 , பேரக்ஸ் தெரு , ஏழுகிணறு , 

சென்னை - 600 001 . 


403/ 1998 


ஒரகடம் ஸ்ரீ கணபதி நகர் விரிவாக்கம் பொது நலச் சங்கம் எண் . 10 , சரவணன் இல்லம் , ஒரகடம் விரிவு 

பகுதி , காந்தி மெயின் ரோடு , அம்பத்தூர் , சென்னை - 600 053 . 


726 /1999 


நொளம்பூர் மாதா கோயில் காலனி நொளம்பூர் கிராமம் , அம்பத்தூர் வட்டம் 


184/ 2004 


தமிழக வணிகர்கள் சேவை சங்கம் எண் .64 , ராமசாமி தெரு , மண்ணடி , சென்னை - 600 001 . 


52 / 2007 


அன்னை அஞ்சுகம் நகர் குடியிருப்போர் பொது நல சங்கம் அயப்பாக்கம் 45 , அம்பேத்கார் தெரு , அன்னை 

அஞ்சுகம் நகர் , அயப்பாக்கம் , சென்னை - 600 077 . 
Hussain Maistry Street Welfare Association No . 24/ 32 , Hussain Maistry Street , Royapuram , 

Chennai -600 013 . 


385 / 2011 


435/ 2013 


No.67, Cross Road , 


New Washermenpet Brindavan Apartment Owners Association 

New Washermenpet, Chennai-600 081. 


வடசென்னை, 
2018 ஏப்பல் 11 . 


K .K . மஞ்சுளா , 
மாவட்டப்பதிவாளர் ( நிர்வாகம் ) , 
உதவி பதிவுத்துறைத் தலைவர் நிலை . 


1983 - ஆம் வருட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 137(2)(b ) இன் கீழ் கலைத்தல் மற்றும் கலைத்தல் அலுவலர் 

நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 
ஏ . 2767 . குறைந்த வருவாய் பெறும் அரசு பணியாளர்கள் மற்றும் பொதுச் சேவை கூட்டுறவு கட்டிட சங்கம் . 

(ந.க . எண் . 2609/2015 /சப்(3)) 
மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) மதுரை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த ஏ .2767 . குறைந்த வருவாய் பெறும் அரசு 
பணியாளர்கள் மற்றும் பொதுச் சேவை கூட்டுறவு கட்டிட சங்கம் முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 
19 - 02 - 2018 அன்று கலைக்கப்பட்டு , அதன் நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138(1) - ன்கீழ் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலக 
கூட்டுறவு சார்பதிவாளர் /கலைத்தல் அலுவலர் திருமதி . எஸ் . இராதா மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் 
என்ற விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 
மதுரை, 

ஆர். எம் . எஸ் . விநாயகர் , 
2018 பிப்ரவரி 19 . 

துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ). 


சென்னை மண்டல கட்டுப்பாட்டிலுள்ள சில சங்கங்கள் செயலற்று போன நிலையில் உள்ளது பற்றிய அறிவிக்கை . 

( ந.க . எண் . 938 /2016 /சி ) 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் பெயர் 


கலைக்கப்பட்ட நாள் 


( 3 ) 


( 2 ) 
அரிஜன கிராம நல கூட்டுறவு வீட்டுமனை சங்கம் X - 423 

25- 01 -2018 
சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை அரசு அலுவலர்கள் கூட்டுறவு கட்டிட சங்கம் X - 831 

25- 01- 2018 
செல்லியம்மன் கோவில் கூட்டுறவு வீட்டுமனை சங்கம் XNC - 722 

23- 01 -2018 
மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) சென்னை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த மேற்காண் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கங்கள் 
துணைவிதி படியான தனது முதன்மை பணியினை , இரண்டாண்டுகளுக்கும் மேலாகி , தொடர்ந்து மேற்கொள்ளாததால் , மேற்காண் பட்டியல் 
கலம் எண் 3 - ல் குறிப்பிட்ட நாளில் கலைக்கப்பட்டுவிட்டது . அதன் நிர்வாகம் 1983 - ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டப்பிரிவு 138(1) - இன் கீழ் , திரு . இரா . பழனிவேல் , கூட்டுறவு சார்பதிவாளர் , துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) சென்னை மண்டல 
அலுவலகம் மேற்படி சங்கங்களுக்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 
சென்னை , 

A . நீதிமோகன் , 
2018 மார்ச் 1 . 

துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ), 

சென்னை மண்டலம் . 


திருநெல்வேலி மாவட்டம் , குருவிகுளம் வட்டத்திலுள்ள டி . ஒய் .டி . 593 . சத்திரம் கொண்டான் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந.க . எண் . 369/2018/இ2) 
திருநெல்வேலி மாவட்டம் , குருவிகுளம் வட்டத்திலுள்ள டி . ஒய் .டி . 593 சத்திரம் கொண்டான் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு 
சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) - யின் கீழ் துணைப்பதிவாளர் 
(பால்வளம் ) திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மார்ச் மாதம் 2- ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138(1)- யின்கீழ் 
துணைப்பதிவாளர் (பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள திரு . மாபத் . தெ . மனோகர் , கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) 
( பொறுப்பு) திருநெல்வேலி இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


திருநெல்வேலி மாவட்டம் , தென்காசி வட்டத்திலுள்ள டி . ஒய். டி . 1221 . தெற்குமேடு மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் . 370/2018/இ2) 
திருநெல்வேலி மாவட்டம் , தென்காசி வட்டத்திலுள்ள டி . ஒய். டி . 1221, தெற்குமேடு மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) - யின்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) 
திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மார்ச் மாதம் 2 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138(1) - யின்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள திரு . மாபத் . தெ . மனோகர் , கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) (பொறுப்பு ) திருநெல்வேலி 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 

திருநெல்வேலி மாவட்டம் , வாசுதேவநல்லூர் வட்டத்திலுள்ள வி . ஆர். டி . 381 . சிந்தாமணி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 


(ந .க . எண் . 371/2018 /இ2) 
திருநெல்வேலி மாவட்டம் , வாசுதேவநல்லூர் வட்டத்திலுள்ள வி .ஆர். டி . 381 . சிந்தாமணி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(பி )- யின்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) 
திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மார்ச் மாதம் 2 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138 (1) - யின்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள திரு. மாபத் . தெ . மனோகர் , கூட்டுறவு சார்பதிவாளர் ( கலைத்தல் ) ( பொறுப்பு ) திருநெல்வேலி 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


திருநெல்வேலி மாவட்டம் , குருவிகுளம் வட்டத்திலுள்ள டி. ஒய் .டி . 347 . மருதங்கிணறு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் . 372/2018/ இ2 ) 
திருநெல்வேலி மாவட்டம் , குருவிகுளம் வட்டத்திலுள்ள டி. ஒய். டி . 347 . மருதங்கிணறு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) - யின்கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ) 
திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மார்ச் மாதம் 2 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138(1)- ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள திரு . மாபத் . தெ . மனோகர் , கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) ( பொறுப்பு ) திருநெல்வேலி 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
திருநெல்வேலி , 

க . தனலட்சுமி , 
2018 மார்ச் 2 . 

துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) . 


SAHSG . 53 . திருக்கோவிலூர் வட்ட கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் . 


(ந . க . எண் . 1166/ 2016/தாவா ) 
மண்டலத் துணைப்பதிவாளர் (வீட்டு வசதி ) கடலூர் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த SAHSG . 53 . திருக்கோவிலூர் வட்ட கூட்டுறவு 
வீட்டு வசதி சங்கம் தனது முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 07 - 02 - 2018 அன்று கலைக்கப்பட்டு அதன் 
நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138 (1) - ன்கீழ் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டு வசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர்/மேற்பார்வையாளர் 
( கிவீதி ) திருக்கோவிலூர் மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்படுள்ளார் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது . 
கடலூர் , 

கி . ஜெயபாலன் , 
2018 மார்ச் 23 . 

துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ). 


ஐ .ஐ . 179 . திண்டிவனம் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் . 

(ந .க . எண் . 45/2017/தாவா) 
மண்டலத் துணைப்பதிவாளர் ( வீட்டு வசதி ) கடலூர் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த ஐ . ஐ . 179 . திண்டிவனம் கூட்டுறவு வீட்டு வசதி 
சங்கம் தனது முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 02 - 02 - 2018 அன்று கலைக்கப்பட்டு அதன் நிர்வாகத்தை 
சட்டப்பிரிவு 138(1) - ன்கீழ் மண்டல துணைப்பதிவாளர் (வீட்டு வசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர்/ மேற்பார்வையாளர் ( வீ . அ .ச ) 
விழுப்புரம் மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்படுள்ளார் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது . 
கடலூர், 

கி . ஜெயபாலன் , 
2018 ஏப்ரல் 5 . 

துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) . 


DTP - VI-1 (T- Sup.)(20 ) - 2 


SAHSG . 51 . கடலூர் வட்ட கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் 


(ந .க . எண் . 1273/ 2017/ தாவா ) 
மண்டலத் துணைப்பதிவாளர் ( வீட்டு வசதி ) கடலூர் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த SAHSG . 51 . கடலூர் வட்ட கூட்டுறவு வீட்டு 
வசதி சங்கம் தனது முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 05 - 03 - 2018 அன்று கலைக்கப்பட்டு அதன் நிர்வாகத்தை 
சட்டப்பிரிவு 138(1) - ன்கீழ் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டு வசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் / மேற்பார்வையாளர் ( வீ .வ ) கடலூர் 
மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்படுள்ளார் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது . 
கடலூர், 

கி . ஜெயபாலன் , 
2018 ஏப்ரல் 10 . 

துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) . 


1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140 (1)- ன் கீழ் தூத்துக்குடி மண்டல கால்நடை பராமரிப்புத் துறை , 
இணை இயக்குநரின் கட்டுப்பாட்டில் இருந்த ஏ.எச்.டி.டி . என் . ஓய்.பி .1 . பண்டாரம்பட்டி கோழி வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தின் 

பதிவினை இரத்து செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

( க . எண் . 10 / அ2/2004) 
தூத்துக்குடி கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநரின் கடிதம் க . எண் . 09 /ஈ/ 1991 நாள் . 20- 3 - 2018 - ன் படி ஏ. எச் . டி.டி. என் . 
ஓய்.பி .1, பண்டாரம்பட்டி கோழி வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தின் கலைப்பு நடவடிக்கையை இறுதி முடிவு கட்டுவதற்கான முன்மொழிவு ஏற்றுக் 
கொள்ளப்பட்டு இச்சங்கத்தின் பதிவினை 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1)- ன் கீழ் இரத்து செய்து 
கீழ்க்காணுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது . 


வரிசை கலைக்கப்பட்ட கோழி / சங்கத்தினை இறுதி சங்கத்தின் பதிவு எண் 
எண் . ஆடு வளர்ப்பு கூட்டுறவு முடிவு கட்டிய நாள் 

சங்கத்தின் பெயர் 


பதிவு எண் ரத்து 
செய்யப்பட்ட தூத்துக்குடி 
மண்டல கால்நடை 
பராமரிப்புத் துறை 
இணை இயக்குநரின் 
உத்தரவு விபரம் 


1 . 


27 - 7 - 2017 


ஏ .எச் .டி. டி.என் ஓய் . பி1 


ஏ. எச் .டி. டி. என் . ஓய் . பி .1 
பண்டாரம்பட்டி கோழி 
வளர்ப்பு கூட்டுறவு 

சங்கம் 


க . எண் . 01/ அ2/ 2004 , 
நாள் : 04 - 04 - 2018 


மேற்படி உத்தரவு 2018 - ம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 4 - ஆம் தேதியன்று நடைமுறைக்கு வருகிறது . 
தூத்துக்குடி , 

த . நந்தகோபால் , 
2018 , ஏப்ரல் 4 . 

மண்டல இணை இயக்குநர் ( கூ / பொ ), 

கால்நடை பராமரிப்புத்துறை . 


1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1) ன் கீழ் தூத்துக்குடி மண்டல கால்நடை பராமரிப்புத்துறை , இணை 
இயக்குநரின் கட்டுப்பாட்டில் இருந்த ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கங்களின் பதிவினை இரத்து செய்தல் பற்றிய அறிவிக்கை . 
ஏ .எச்.டி . டி. என் . 171 . கொம்பன்குளம் ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 

(க . எண் . 06/ அ2/2004 ) 


திருச்செந்தூர் கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநரின் கடிதம் க . எண் . 05 / ஈ/ 2015 நாள் . 10 - 4 - 2018 - ன் படி ஏ . எச் .டி . டி .என் . 171 . 
கொம்பன்குளம் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தின் கலைப்பு நடவடிக்கையை இறுதி முடிவு கட்டுவதற்கான முன்மொழிவு ஏற்றுக் 
கொள்ளப்பட்டு இச்சங்கத்தின் பதிவினை 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1)- ன் கீழ் இரத்து செய்து 
கீழ்க்காணுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது . 


த்தரவு பிறப்பித்திவினை 1983-ம் இன் கலைப்பு நம் 


வரிசை கலைக்கப்பட்ட கோழி / சங்கத்தினை இறுதி சங்கத்தின் பதிவு எண் பதிவு எண் ரத்து செய்யப்பட்ட தூத்துக்குடி 
எண் . ஆடு வளர்ப்பு கூட்டுறவு முடிவு கட்டிய நாள் 

மண்டல கால்நடை பராமரிப்புத் துறை இணை 
சங்கத்தின் பெயர் 

இயக்குநரின் உத்தரவு விபரம் 
ஏ . எச் . டி . டி . என் . 171 26 - 9 - 2017 ஏ . எச் . டி . டி . என் . 171 

க . எண் .06/ அ2/2004 , 
கொம்பன்குளம் ஆடு 

நாள் : 17 - 04 - 2018 
வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் 


மேற்படி உத்தரவு 2018 - ம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 17 - ஆம் தேதியன்று நடைமுறைக்கு வருகிறது . 


ஏ.எச் .டி . டி . என் . 136 . பழனியப்பபுரம் ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் 

(க . எண் . 28 / 42/ 2004) 
திருச்செந்தூர் கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநரின் கடிதம் க . எண் . 08 /ஈ / 2015 , நாள் 10 - 4 - 2018 - ன்படி ஏ .எச் .டி . டி . என் .136 . 
பழனியப்பபுரம் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தின் கலைப்பு நடவடிக்கையை இறுதி முடிவு கட்டுவதற்கான முன்மொழிவு ஏற்றுக் 
கொள்ளப்பட்டு இச்சங்கத்தின் பதிவினை 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1) - ன்கீழ் இரத்து செய்து 
கீழ்க்காணுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது . 


வரிசை கலைக்கப்பட்ட கோழி / சங்கத்தினை இறுதி சங்கத்தின் பதிவு எண் பதிவு எண் ரத்து செய்யப்பட்ட தூத்துக்குடி 
எண் . ஆடு வளர்ப்பு கூட்டுறவு முடிவு கட்டிய நாள் 

மண்டல கால்நடை பராமரிப்புத் துறை இணை 
சங்கத்தின் பெயர் 

இயக்குநரின் உத்தரவு விபரம் 
ஏ. எச் .டி . டி . என் . 136 136 26 - 9 - 2017 ஏ . எச் . டி . டி . என் . 136 

க . எண் .28 / அ2/ 2004 , 
பழனியப்பபுரம் ஆடு 

நாள்: 17 - 04 - 2018 
வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் 


1 . 


மேற்படி உத்தரவு 2018 - ம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 17 - ஆம் தேதியன்று நடைமுறைக்கு வருகிறது . 


தூத்துக்குடி , 
2018 ஏப்ரல் 17 . 


த . நந்தகோபால் , 
மண்டல இணை இயக்குநர் ( கூ / பொ ), 

கால்நடை பராமரிப்புத்துறை. 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


